GOVERNMENT OF TAMIL NADU 

2010 


[Regd . No . TN /CCN /467 /2009 - 11 . 
[ R . Dis . No . 197 / 2009 . 
[Price : Rs . 2 .40 Paise . 


TAMI 


NT 


K 


AEGU 


RN 


FL 


NADU 


TAMIL NADU 
GOVERNMENT GAZETTE 


|RA 
• 


ALONE TO 


TIUMPHS 


PUBLISHED BY AUTHORITY 


No . 8] 


CHENNAI, WEDNESDAY , MARCH 3 , 2010 

Maasi 19, Thiruvalluvar Aandu - 2041 


Part VI — Section 3 (b ) 
Notifications issued by Quasi-Government bodies and Public Sector Undertakings. 


NOTIFICATIONS BY HEADS OF DEPARTMENTS , ETC . 


CONTENTS 


Pages. 


TAMIL NADU ELECTRICITY BOARD 


General Construction Circle , Coimbatore - 12 _ Proposal for sub - station 

to be established during 2009- 2010 and subsequent years 
published as per Sections 28 ( 3) and 29(2 ) of Electricity Supply 
Act, 1948 


26 - 30 


DTP _ VI-3 (b ) (8 ) — 1 


[ 25 ] 


26 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


[Part VI— Sec . 3 (b ) 


NOTIFICATIONS BY HEADS OF DEPARTMENTS , ETC . 


TAMIL NADU ELECTRICITY BOARD 


Proposal for sub -station to be established during 2009 - 2010 and subsequent years published 

as per Sections 28 ( 3) and 29 ( 2 ) of Electricity Supply Act, 1948 . 


(Lr. No. SE /GCC /CBE /GL./Moni/F .Press/D . 290 /2010 .) 


No . VI-3(b )/13/2010. 


It is hereby notified that the following sub - stations and Transmission Lines are proposed to be established during 
the year 2009 - 2010 and subsequent years for which sanction has been accorded by the Tamil Nadu Electricity Board 
for improving , voltage profile , reduction of line losses , establishment of Wind Farms and for augmenting the power supply 
in the areas of Erode and Coimbatore Districts . 


Authority 


SI. 
No . 
(1) 


Details of EHT Line/ 
Sub - station. 

( 2 ) 


Cost 
( in lakhs) 

( 4 ) 


Salient Features and the name of 
the revenue villages. 

(5 ) 


(3 ) 


B . P . No. 85 / 

05 -06 - 04 


771 .26 


Proposed 110 KV LILO Line to 
Maddampalayam 110 /22 KV SS 
tapped off from the existing 
Pykara - Thudiyalur 110 KV line 
at location 189. 


Erection of line for a route length 

of 6 .515 Km passing through 
Gudalur, Maddampalayam (Bilichi), 
Karamadai. 


2 


574 .87 


B .P . No. 540 / 

15 - 10 -07 


Conversion of existing 110 KV SC 

line from Coimbatore to 
Othakkalmandapam with Leopard 
conductor into 110 KV DC line 
on DC tower with Panther 
conductor from location 16 to 84 . 


Erection of line for a route length 

of 15 .025 Km passing through 
Veerakeralam , Telungupalayam , 
Kumarapalayam , Perur, 
Sundakkamuthur, Kuniamuthur , 
Madukkarai, Seerapalayam , 
Malumichampatti, 
Othakkalmandapam . 


2398 .85 


LILO of Singara Sandynallah 

110 KV Feeder at proposed 
Gudalur 110 KV Sub -Station . 


B . P . No. 1181 

5 - 3 - 2007 


Erection of line for a route length 

of 1.50 Km passing through 
Glenmorgan , Naduvattam , Gudalur. 


1004 . 5 


B . P . No. 71/ 

8 -02 -07 


Erection of 110 KV SC line on 

DC towers with Panther conductor 
tapping from Ingur -Udumalpet 
feeder (Ponnapuram - 1) to 
Rasathavalasu 110 KV SS . 


Erection of line for a route length 

of 19 .575 Km passing through 
Kangayam , Veeranampalayam , 
Pachapalayam , Veeracholapuram , 
Mettupalayam . 


1083.44 


B . P . No. 79 / 

11 - 3 -09 


Conversion of a portion 110 KV 

Thudiyalur-Mettupalayam line 
between Nellithurai switching 
station and Mettupalayam 110 
KV SS with Leopared conductor 
into 110 KV DC line with 
Panther conductor. 


Erection of line for a route length 

of 9.920 Km passing through 
Nellithurai, Mettupalayam , Chikkad 
Asampalayam . 


6 


1053 .04 


B . P . No. 1181 

5 - 8 -08 


Proposed 110 KV SC line on DC 

tower tapped off from existing 
110 KV Coimbatore -Othakkal 
mandapam line between Location 
17 - 18 with UG Cable for a 
distance of 300m for proposed 
110 /11 KV R . S . Puram SS . 


Erection of line for a route length 

of 1. 365 Km passing through 
R . S . Puram , Poosaripalayam , 
P . N . Pudur, Karumalai, 
Chettipalayam . 


Mar. 3, 2010 ] 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


27 


Sl. 


Details of EHT Line / 

Sub -station . 


Authority 


Cost 
( in lakhs ) 

( 4 ) 


Salient Features and the name of 
the revenue villages . 

(5 ) 


( 1) 


( 2 ) 


( 3) 


1083 .44 


B . P . No. 79 / 

11- 3 -09 


Erection of line for a route length 

of 0 .515 Km passing through 
N . S .N . Palayam , Thekkupalayam . 


Conversion of existing 110 KV SC 

line with Leopared conductor into 
110 KV DC Line with Panther 
conductor for Periyanaickenpalayam 
110 / 11 KV SS tapped at location 
63 of Thudiyalur -Mettupalayam 

110 /11 KV feeder. 
Replacement of Kundha conductor 
with Zebra conductor in the 
existing Kadamparai-Udumalpet 
230 KV SC line between 
Udumalpet 230 KV SS and 
Aliyar power house . 


8 


4889.68 


B . P . No . 2861 

22 - 8 -09 


Erection of line for a route length 

of 40 .489 Km passing through 
Periyakottai, Chennimalaipalayam , 
Malaiandipalayam , Chinnavalavadi, 
Ammapatti, Periyavalavadi, 
Modakkupathi, Theepalapatti , 
Jeelapinaickenpatti, Andiyoor , 
Kootoor, Earichalampatti , 
Vallakundapuram , Karatoor, 
Ravanapuram , Devanurpudur, 

Arthanaripalayam . 
Erection of line for a route length 

of 0 . 1 Km passing through 
Kavundampalayam . 


1196 . 23 


B . P . No. 381/ 

26 - 10 -09 


10 . 


712 . 36 


Erection of 110 KV DC line on DC 

towers with Panther conductor 
(LILO of 110 KV Thudiyalur - 
Coimbatore line at Kavundampalayam 

110 / 22 - 11 KV SS . 
LILO of 110 KV Othakkalmandapam - 

Peedampalli line at Podanur SS 
by erecting 110 KV DC line with 

Panther conductor. 
LILO of 110 KV Arasur - Avinashi 

line at proposed Sellappampalayam 
SS by erecting 110 KV DC line 
with Panther conductor. 


B . P . No. 271 

09 -03 -09 


11 


496 . 75 


B .P . No. 162/ 

23-08 -07 


12 . 


1004. 5 


B .P . No. 71/ 

8 -02 - 07 


Conversion of existing 66 KV DC line 
mink conductor into 110 KV DC 
line with Panther conductor from 
Erode -Pugalur 110 KV SS 
( for the portion from Erode-Noyyal 
River). 


Erection of line for a route length 

of 6 .635 KM passing through 
Malumichampatti, Podanur, 

Chettipalayam , Seerapalayam . 
Erection of line for a route length 

of 1.5 Km passing through 
Sangodipalayam , 
Ponandampalayam , 
Chellappampalayam , 

Pothiyampalayam . 
Erection of line for a route length 

of 40 .00 Km passing through 
Erode, Kasipalayam , Passur, 
Kodumudi, Mullampparappu , 
Elumathur, Modakkurichi, 
Minnapalayam , Kurithipalayam , 
Salaipudur, Sivagiri, Unjalur, 
Ganapathi Nagar , Mankaradu, 

Virasangili, Kaspapettai. 
Erection of line for a route length 

of 8 .00 Km passing through 
Pachapalayam , Uthamapalayam , 
Vellakoil. 


13 


677 .44 


B .P . No . 94 / 

21- 06 -08 


Proposed 110 KV DC line DC towers 
with Panther conductor for LILO 
from Ingur-Rasathavalasu 110 KV 
feeder at Periyar Nagar 110 KV SS . 


Any person interested may make representation on the above schemes within 2 months from the date of issue of 
this publication to the undersigned as per Section 29 (2 ) of the Electricity Supply Act, 1948 . 


Coimbatore - 12 , 
20th January 2010 . 


ER. K . RANGARAJ, 
Superintending Engineer , 
General Construction Circle . 


28 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


[ Part VI - Sec . 3( b ) 


தமிழ்நாடு மின்சார வாரியம் 


1948 ஆம் ஆண்டு மின்சாரம் வழங்குதல் ) சட்டம் , பிரிவுகள் , 28(3 ) மற்றும் 29(2) - ன்கீழ் பொதுமக்களின் 

பார்வைக்காக வெளியிடப்படுகிறது . 


கோவை மற்றும் ஈரோடு மாவட்டத்தில் கூடுதல் மின் அமைப்பை நிறைவு செய்வதற்காகவும் மின் அழுத்தத்தை சீராக்கவும் , மின் 
இழப்பை குறைப்பதற்காகவும் , கீழ்க்கண்ட கிராமங்களில் புதிதாக துணை மின் நிலையங்களையும் மற்றும் உயர் அழுத்த மின்பாதைகளையும் 
நிறுவுவதற்காக 2009 - 2010 ஆம் ஆண்டில் தமிழ்நாடு மின்சார வாரியம் ஒப்புதல் வழங்கியுள்ளது : 


வ .எண் . 


உயர் அழுத்த மின்பாதை 
துணை மின் நிலைய விவரம் . 


மின்வாரிய 
ஆணை எண் . 


மொத்த மதிப்பீடு 

( ரூபாய் 
லட்சங்கள்) . 


முக்கிய அம்சங்கள் மற்றும் 

கிராமங்கள் . 


( 3 ) 


( 4) 


771. 26 


வா . ஆ . எண் . 85 / 

05 - 06 - 2004 


பைகாரா - துடியலூர் 110 கே . வி . 
உயர் அழுத்த மின்பாதையில் மின்கோபுர 
எண் 189 - ல் இருந்து மத்தம்பாளையம் 
110 / 22 கே . வி . துணைமின் 
நிலையத்திற்கு 110 கே . வி . உயர் 
அழுத்த மின்பாதை அமைத்தல் . 


6 .515 கி . மீ . தூர மின்பாதை கீழ்க்க ண்ட 
கிராமங்கள் வழியாக அமைத்தல் : 
கூடலூர் , மத்தம்பாளையம் (பிளிச்சி ), 
காரமடை . 


574. 87 


வா . ஆ . எண் 540 / 

15 - 10 - 2007 


கோயமுத்தூர் - ஒத்தக்கால் மண்டபம் 
110 கே . வி . லெப்பேர்டு ஒரு வழி 
உயர் அழுத்த மின்பாதையை 
110 கே . வி . இரு வழி பேந்தர் 
மின்பாதையாயாக மின்கோபுர எண் 
16 முதல் 84 வரை மாற்றி 
அமைத்தல் . 


15 .025 கி . மீ . தூர இரு வழி மின்பாதை 
கீழ்க்கண்ட கிராமங்கள் வழியாக 
அமைத்தல் : வீரகேரளம் , 
தெலுங்கபாளையம் , குமாரபாளையம் , 
பேரூர் , சுண்டக்காமுத்தூர் , 
குனியமுத்தூர் , மதுக்கரை , 
சீரபாளையம் , மலுமிச்சம்பட்டி , 
ஒத்தக்கால் மண்டபம் . 


3 


| 


2398 . 85 


வா . ஆ . எண் . 118 / 

05 - 03 - 2007 


1.5 கி . மீ . தூர இரு வழி மின்பாதை 
கீழ்க்கண்ட கிராமங்கள் வழியாக 
அமைத்தல் : 
கிளன்மார்கன் நடுவட்டம் , 

கூடலூர். 
19. 575 கி.மீ . தூர இரு வழி மின்பாதை 
கீழ்க்கண்ட கிராமங்கள் வழியாக 
அமைத்தல் : காங்கேயம் , 
வீராணம்பாளையம் , பச்சாபாளையம் , 
வீரசோழபுரம் , மேட்டுப்பாளையம் . 


4 


110 கே . வி . சிங்காரா - சாண்டிநல்லா 
உயர் அழுத்த மின்பாதையில் இருந்து 
கூடலூர் துணைமின் நிலையம் வரை 
உள்வெளி 110 கே . வி . உயர் அழுத்த 
மின்பாதை அமைத்தல் . 
ஈங்கூர் உடுமலைபேட்டை 110 கே .வி . 
உயர் அழுத்த மின்பாதையில் 
பொன்னாபுரம் 1 முதல் புதிதாக 
அமைக்கப்படவுள்ள ராசாத்தாவலசு 
110 கே . வி . துணைமின்நிலையம் வரை 
110 கே . வி . உயர் அழுத்த மின்பாதை 
அமைத்தல் . 


4 


வா.ஆ . எண் . 71/ 


1004 .5 


08 - 02 - 2007 


5 


1083. 44 


வா . ஆ . எண் . 79 / 

11 - 03 - 2009 


9.920 கி .மீ . தூர இரு வழி மின்பாதை 
கீழ்க்கண்ட கிராமங்கள் வழியாக 
அமைத்தல் : நெல்லித்துறை , 
மேட்டுப்பாளையம் , 
சிக்கதாசம்பாளையம் . 


110 கே . வி . துடியலூர் , மேட்டுப்பாளையம் 
உயர் அழுத்த மின்பாதை இடையே 
நெல்லித்துறை சுவிட்ச்சிங் ஸ்டேசன் 
மற்றும் மேட்டுப்பாளையம் 110 கே . வி . 
துணை மின்நிலையம் வரை லெப்போடு 
மின்கடத்திக்கு பதிலாக 10 கே .வி . 
இருவழி உயர் அழுத்த மின்பாதை 
பேந்தர் மின் கடத்தியாக மாற்றி 

அமைத்தல் . 
110 கே .வி . கோயமுத்தூர் - ஒத்தக்கால் 
மண்டபம் ஒரு வழி மின்பாதையின் 
இடையே மின்கோபுர எண் 17 - 18 - ல் 
இருந்து புதிதாக அமைக்கப்படவுள்ள 
110 / 11 கே . வி . ஆர். எஸ் . புரம் துணைமின் 
நிலையம் வரை பூமிக்கு அடியில் 
கேபிள் கொண்டு செல்லுதல் . 


6 


| 


1053 .04 


வா . ஆ . எண் . 118 / 

05 - 08 - 2008 


1 .365 கி . மீ . தூர இரு வழி மின்பாதை 
கீழ்க்கண்ட கிராமங்கள் வழியாக 
அமைத்தல் : ஆர் . எஸ் .புரம் , 
பூசாரிபாளையம் , பி .என் .புதூர் , 
கருமலை செட்டிபாளையம் . 


Mar. 3 , 2010 ] 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


29 


வ .எண் . 


உயர் அழுத்த மின்பாதை 
துணை மின்நிலைய விவரம் . 


மின்வாரிய 
ஆணை எண் . 


மொத்த மதிப்பீடு 

( ரூபாய் 
லட்சங்கள்) . 


முக்கிய அம்சங்கள் மற்றும் 

கிராமங்கள் . 


( 3 ) 


7 


| 


1083 . 44 


வா . ஆ . எண் . 79/ 

11 - 03 - 2009 


0. 515 கி .மீ . தூர இரு வழி மின்பாதை 
கீழ்க்கண்ட கிராமங்கள் வழியாக 
அமைத்தல் நரசிம்மநாயக்கன்பாளையம் , 
தெக்குபாளையம் . 


துடியலூர் - மேட்டுப்பாளையம் 110 கே . வி . 
ஒரு வழி உயர் அழுத்த மின்பாதை 
லெப்போடு மின் கடத்திக்கு பதிலாக 
110 கே .வி . இருவழி உயர் அழுத்த 
மின்பாதை பேந்தர் மின் கடத்தியாக 
மின்கோபுர எண் 63 - ல் இருந்து 
பெரியநாயக்கன்பாளையம் 110/11 கே . வி . 
துணைமின்நிலையம் வரை 
மாற்றி அமைத்தல் . 


8 


| 


4889. 68 


வா . ஆ . எண் . 286 / 

22 - 08 - 2009 


காடம்பாறை -உடுமலைப்பேட்டை 
230 கே . வி . ஒரு வழி மின்பாதை 
இடையே உடுமலைப்பேட்டை 
230 கே . வி . துணைமின்நிலையம் மற்றும் 
ஆழியாறு துணைமின் நிலையம் வரை 
குந்தா மின்கடத்திக்கு பதிலாக ஜீப்ரா 
மின்கடத்தியாக மாற்றி அமைத்தல் . 


40 . 489 கி . மீ . தூர இரு வழி மின்பாதை 
கீழ்க்கண்ட கிராமங்கள் வழியாக 
அமைத்தல் : பெரியகோட்டை , 
சென்னிமலைபாளையம் , 
மலையாண்டிப்பட்டணம் , சின்னவாளவாடி , 
அம்மாபட்டி , பெரியவாளவாடி , 
மொடக்குபட்டி , தீபாலப்பட்டி , 
ஜீலப்பநாயக்கன்பாளையம் , அந்தியூர் , 
கோட்டூர் , எரிச்சலம்பட்டி , 
வாலகுண்டபுரம் , கரட்டூர் , ராவணாபுரம் , 
தேவனூர்புதூர் , அர்த்தநாரிபாளையம் . 


1196 .23 


வா . ஆ . எண் . 381 / 

26 - 10 - 2009 


0 .1 கி .மீ . தூர இரு வழி மின்பாதை 
கீழ்க்கண்ட கிராமங்கள் வழியாக 
அமைத்தல் : கவுண்டம்பாளையம் . 


110 கே .வி . துடியலூர் - கோயமுத்தூர் 
இரு வழி உயர் அழுத்த பேந்தர் 
மின்கடத்தி மின்பாதையில் 
கவுண்ட ம்பாளையம் 110/22 - 11 கே . வி . 
துணைமின்நிலையம் வரை புதிதாக 
மின்பாதை அமைத்தல் . 


10 


712 . 36 


வா . ஆ . எண் . 27 / 

09 - 03 - 2009 


110 கே .வி . இரு வழி உயர் அழுத்த 
மின்பாதை ஒத்தக்கால் மண்டபம் - 
பீடம்பள்ளி மின்பாதையில் புதிதாக 
அமைக்கப்படவுள்ள போத்தனூர் 
துணைமின் நிலையம் வரை 
இரு வழி மின்பாதை அமைத்தல் . 


6 .635 கி . மீ . தூர இரு வழி மின்பாதை 
கீழ்க்கண்ட கிராமங்கள் வழியாக 
அமைத்தல் : மலுமிச்சம்பட்டி , 
போத்தனூர் , 
செட்டிபாளையம் , சீரபாளையம் . 


11 


496 . 75 


வா . ஆ . எண் . 162 

23 - 08 - 2007 


110 கே . வி . அரசூர் - அவினாசி உயர் 
அழுத்த மின்பாதையில் புதிதாக 
அமைக்கப்படவுள்ள செல்லப்பம்பாளையம் 
துணைமின் நிலையத்திற்கு 110 கே .வி . 
இருவழி உயர் அழுத்த மின்பாதை 
அமைத்தல் . 


1 .5 கி .மீ . தூர இரு வழி மின்பாதை 
கீழ்க்கண்ட கிராமங்கள் வழியாக 
அமைத்தல் : சங்கோடிபாளையம் , 
பொன்னாண்டம்பாளையம் , 
செல்லப்பம்பாளையம் , 
பொதியம்பாளையம் . 


12 


1004. 5 


வா . ஆ . எண் . 71 / 

08 - 02 - 2007 


66 கே . வி . இரு வழி உயர் அழுத்த 
மின்பாதை மிங்க் மின்கடத்திக்கு 
பதிலாக 110 கே . வி . இருவழி உயர் 
அழுத்த மின்பாதை பேந்தர் மின் 
கடத்தியாக ஈரோடு - புகளூர் 
110 கே . வி . துணைமின் நிலையம் வரை 
மாற்றி அமைத்தல் ( ஈரோடு முதல் 
நொய்யல் ஆறு வரை ) 


40 கி .மீ . தூர இரு வழி மின்பாதை 
கீழ்க்கண்ட கிராமங்கள் வழியாக 
அமைத்தல் : ஈரோடு , காசிபாளையம் , 
பசூர் , கொடுமுடி , முள்ளம்பரப்பு , 
இலுமாத்தூர் மொடக்குறிச்சி , 
மின்னபாளையம் , குறுத்திபாளையம் , 
சாலைப்புதூர் , சிவகிரி , ஊஞ்சலூர் , 
கணபதி நகர் , மாங்காடு , வீரசங்கிலி , 
கஸ்பபேட்டை . 


30 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


[ Part VI _ Sec . 3(b ) 


வ . எண் . 


உயர் அழுத்த மின்பாதை 
துணை மின்நிலைய விவரம் . 


மின்வாரிய 
ஆணை எண் . 


மொத்த மதிப்பீடு 

( ரூபாய் 
லட்சங்கள்) . 


முக்கிய அம்சங்கள் மற்றும் 

கிராமங்கள் . 


( 3 ) 


( 5 ) 


677 .44 


வா . ஆ . எண் . 94 / 

21 - 06 - 2008 


ஈங்கூர் - ராசாத்தாவலசு 110 கே . வி . 
இரு வழி உயர் அழுத்த பேந்தர் 
மின்கடத்தி மின்பாதை புதிதாக 
அமைக்கப்படவுள்ள பெரியார்நகர் , 
110 கே . வி . துணை மின்நிலையம் 
வரை அமைத்தல் . 


8.00 கி . மீ . தூர இரு வழி மின்பாதை 
கீழ்க்கண்ட கிராமங்கள் வழியாக 
அமைத்தல் : பச்சாபாளையம் , 
உத்தமபாளையம் , வெள்ளகோயில் . 


மேற்கூறப்பட்ட திட்டங்கள் பற்றி ஏதேனும் முறையீடுகள் இருந்தால் விருப்பம் உள்ளவர்கள் இவ்வறிக்கை வெளியிட்ட நாளிலிருந்து 
இரண்டு மாதத்திற்குள் அடியில் கையொப்பமிட்ட அதிகாரியிடம் 1948 - ஆம் ஆண்டுடைய மின்சாரம் வழங்குதல் சட்டபிரிவு 29(2) - ன்படி 
வேண்டப்படுகிறது . 


கோவை - 12 , 
2010 ஜனவரி 20 . 


ER . K . RANGARAJ , 
மேற்பார்வைப் பொறியாளர் , 
பொதுக் கட்டுமான வட்டம் . 


PRINTED AND PUBLISHED BY THE DIRECTOR OF STATIONERY AND PRINTING , CHENNAI 

ON BEHALF OF THE GOVERNMENT OF TAMIL NADU 


